APRIL/MAY 2023 


CETA6G5A/BETA65A/UETA65A - தமிழர்‌ அழகுக்‌ 
கலைகள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ குறுகிய விடையளி 


1. கோயில்‌ கட்டிடத்தில்‌ உள்ள உறுப்புகள்‌ எத்தனை? 
எவை? 


2. கற்றளி - பொருள்‌ தருக. 


3.  சிக்திரக்காரப்புலி யார்‌? ஏன்‌ அவ்வாறு 
அழைக்கப்பட்டார்‌? 


4. சுவர்‌ ஓவியம்‌ குறித்து எழுதுக. 

5. பதினோர்‌ ஆடல்களின்‌ பெயர்களைக்‌ கூறுக. 
6. 'தலைக்கோல்‌' - சிறப்பினைத்‌ தருக. 

7. நடிப்பு அல்லது பாவகம்‌ என்றால்‌ என்ன? 
8. நாடக நூல்கள்‌ எவை? 

9. வேலூர்‌ மண்டபத்தின்‌ சிறப்பு யாது? 

10. சாசனங்களைப்‌ போற்றும்‌ முறையைக்‌ கூறுக. 


4606 


11. 


12. 


13. 


14. 


15. 


பகுதி ஆ -— (5 ௬ 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி 
(அ) அ க்‌ கலைகளின்‌ பொ, லக்கணத்தைக்‌ 
குறிப க து இ 'த்தைக்‌ 


(அல்லது) 
(ஆ) “மாடக்‌ கோயில்களின்‌ சிறப்பினை உணர்த்துக. 


(௮) சிற்பம்‌ அமைக்கும்‌ 
எழுதுக. 


பொருள்களை விளக்கி 


(அல்லது) 


(ஆ) ஓவியக்கலை வளர்ச்சியில்‌ 
பங்களிப்பை எடுத்துரைக்க. 


கோயில்களின்‌ 


(௮). இசைக்கலைச்‌ சாசனம்‌ பற்றிக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 
(ஆ) காவியப்‌ புலவனும்‌ ஓவியக்‌ கலைஞனும்‌ பற்றி 
எழுதுக. 


(அ) நாடகத்திற்கு இன்றியமையாதவை சுவைகள்‌ 
என்பதை ஆராய்க. 


(அல்லது) 
(ஆ) நாடக இலக்கண நூல்களின்‌ சிறப்பினைப்‌ 
புலப்படுத்துக. 
(அ) கடற்கரைக்‌ கோயில்களின்‌ தனித்தன்மையினை 
விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) நாடகக்‌ கலையின்‌ மறைவு, மறுமலர்ச்சி குறித்து 
விவரிக்க. 
2 4606 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ-- (3% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு கட்டுரை வடிவில்‌ 
விடை தருக. 


கட்டடக்‌ கலையின்‌ தோற்றம்‌ வளர்ச்சி குறித்துக்‌ கட்டுரை 
வரைக. 


சிற்பக்கலை முன்னோடிகள்‌ பல்லவர்கள்‌ 


என்பதைத்‌ 
தெளிவுபடுத்துக. 


வரிக்‌ கூத்துக்களின்‌ வகைகளை விளக்கியுரைக்க. 


நாடக நடிகர்‌ நடிப்பில்‌ பின்பற்ற வேண்டிய 
அபிநயங்களை விளக்கியுரைக்க. 4 
“காலந்தோறும்‌ ஓவியங்கள்‌” என்னும்‌ தலைப்பில்‌ 


கட்டுரை வரைக. 


3 4606 


